தமிழ்நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN / 467 / 2012 - 14 . 
[ R . Dis . No . 197/ 2009 . 
[விலை: ரூ . 4. 00 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 


Te 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்ை 


மயே வெல் 


யால்லும் 


எண் 1 ] 


சென்னை , புதன்கிழமை , ஜனவரி 1 , 2014 
மார்கழி 17 , விஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2044 


பகுதி VI - பிரிவு 1 இன் இணைப்பு 
துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1975ம் வருட தமிழ்நாடு சங்கப் பதிவுச்சட்டம் , பிரிவு 44(4)- ன் கீழ் செயல்படாத சங்கங்களை 

பதிவிலிருந்து நீக்கம் செய்தல் பற்றிய அறிவிக்கை . 

(ந .க . எண் 6897 / 42/2010 ) 
சங்கப்பதிவுச் சட்டம் 1975 பிரிவு 16( 3) ன் கீழ் 3 ஆண்டுகளுக்கு மேல் ஆண்டறிக்கைகளை பெரியகுளம் மாவட்டப்பதிவாளர் 
அலுவலகத்தில் கோர்வைக்கு தாக்கல் செய்யாத கீழ்க்கண்ட சங்கங்களை செயல்படாத சங்கமாக கருதி ( Defunct Registered 
Socieities ) சங்கப்பதிவுச் சட்டம் 1975 பிரிவு 44 (4) ன் கீழ் சம்மந்தப்பட்ட சங்கப் பெயர் பதிவேட்டிலிருந்து அடிக்கப்படுகிறது (or ) 
நீக்கம் செய்யப்படுகிறது என அறிவிப்பு செய்தும் அறிவிப்பு செய்த நாளிலிருந்து 1 வருட காலத்திற்குள் பதிவுத்துறைத்தலைவர் , 
சென்னை என்ற முகவரிக்கு மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்படுகிறது . 
வரிசை சங்கங்களின் 

சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 
எண் 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


1 / 2004 


அம்மன் மகளிர் நல சங்கம் , மார்க்கயன் கோட்டை மெயின் ரோடு , மார்க்கயன் கோட்டை , 
உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 


2/ 2004 


ஜெ . ஜெ . மகளிர் நலச் சங்கம் , மார்க்கையன் கோட்டை , உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 
முத்தாலம்மன் கோவில் தெரு , மார்க்கையன் கோட்டை , உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 


3 


3/2004 - 


4 /2004 


5 


5/2004 | 


5 / 2004 


ஜெயம் மகளிர் நலச் சங்கம் , பொம்மியசாமி கோவில் தெரு , மார்க்கையன் கோட்டை , உத்தமபாளையம் 

வட்டம் , தேனி மாவட்டம் . 
உத்தமபாளையம் வட்ட சென்ட்ரிங் தொழிலாளர்கள் நலச் சங்கம் , W -3- 1 - 43, சந்தோஸ் தியேட்டர் அருகில் , 

உத்தமபாளையம் , தேனி மாவட்டம் . 
சத்யா இதயக்கனி மகளிர் நலச் சங்கம் , மார்க்கையன் கோட்டை , புதுகாலனி , மார்க்கையன் கோட்டை , 

உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 
தேவேந்திரகுல வேளாளர் உறவின்முறை 2 , தெற்குத் தெரு , தென்கரை , பெரியகுளம் , 

தேனி மாவட்டம் . 
உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்கத்தேவர் சுமை ஏற்றுவோர் இறக்குவோர் நலச் சங்கம் 

43 , பஸ்நிலையம் , உசிலம்பட்டி , மதுரை மாவட்டம் . 


6 


6 /2004 


7 


9/ 2004 


[ 1 ] 


DTP - VI- 1 ( T- Sup .) ( 1 ) - 1 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் . 


(2) 


10/ 2004 


11 / 2004 


உசிலம்பட்டி டிரை சைக்கிள் தள்ளுவண்டி கூலித் தொழிலாளர்கள் நலச் சங்கம் 37 , வத்தலக்குண்டு 

ரோடு , உசிலம்பட்டி , மதுரை மாவட்டம் . 
கருநாக்கமுத்தன்பட்டி ஏர் உழவர் நலச் சங்கம் 2வது , வார்டு 280 , கள்ளர் பள்ளித் தெரு , 

கருநாக்கமுத்தன்பட்டி , உத்தமபாளையம் தாலுகா . 
சத்யா இதயக்கனி மகளிர் நலச் சங்கம் , சின்ன ஓவுலாபுரம் , மெயின்ரோடு , சின்ன ஓவுலாபுரம் , 
உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 


12 /2004 


13/ 2004 


14/2004 


15 /2004 


கடமலை - மயிலை ஒன்றிய நகைக்கடை மற்றும் அடகுக்கடை உரிமையாளர்கள் நலச் சங்கம் , 

72/ 3 சங்கம்பட்டி தெரு , கடமலைக்குண்டு , ஆண்டிபட்டி வட்டம் , தேனி மாவட்டம் . 
அப்பர் மணலாறு எஸ்டேட் வார்டு எண் 7 , எட்டுமுறித் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் 
புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 7 , எட்டுமுறித் தெரு , அப்பர் 
மணலாறு எஸ்டேட் , ஹைவேவிஸ் , உத்தமபாளையம் தாலுகா , தேனி மாவட்டம் . 
அப்பர் மணலாறு எஸ்டேட் வார்டு எண் 7 , சுருளி காலனி, மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி 
டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , கதவு எண் 573 , வார்டு 7 , சுருளி காலனி , அப்பர் மணலாறு 

எஸ்டேட் , ஹைவேவிஸ் , உத்தமபாளையம் தாலுகா , தேனி மாவட்டம் . 
மேலமணலார் வார்டு எண் 9 , மெயின் காலனி , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் 

அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 9 , மெயின் காலனி , மேல்மணலார் மணலார் அஞ்சல் , 
ஹைவேவிஸ் பேரூராட்சி , உத்தமபாளையம் தாலுகா , தேனி மாவட்டம் . 


16 / 2004 


17 /2004 / 


மேலமணலார் வார்டு எண் 9 , எ . காலனி, மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா 

மகளிர் நலச் சங்கம் , வார்டு 9 , எ . காலனி, மேல்மணலார் மணலார் (அஞ்சல் ), ஹைவேவிஸ் பேரூராட்சி , 
உத்தமபாளையம் தாலுகா , தேனி மாவட்டம் . 


18 / 2004 


சத்யா மகளிர் நலச் சங்கம் , மேல்மணலார் வார்டு எண் 9 , மேல்மணலார் , உத்தமபாளையம் வட்டம் , 
தேனி மாவட்டம் . 


19/ 2004 


பெரியகுளம் வட்ட கிரில ஒர்க்ஸ் பணியாளர்கள் நலச் சங்கம் , 1 - 4 - 63 , கம்பம் ரோடு , தென்கரை , 

பெரியகுளம் நகர் மற்றும் வட்டம் , தேனி மாவட்டம் . 
பெரியகுளம் செயிண்ட்சேவியர் தெரு , புரட்சித்தலைவி அம்மா ஜெ . ஜெ . மகளிர் சங்கம் , 91 , 

செயிண்ட் சேவியர் தெரு , தென்கரை , பெரியகுளம் , பெரியகுளம் தாலுகா , தேனி மாவட்டம் . 


21/2004 


22 / 2004 


23/ 2004 


பெரியகுளம் செயிண்ட்சேவியர் தெரு , புரட்சித்தலைவி எம் . ஜி . ஆர் . மகளிர் சங்கம் , செயிண்ட் 

சேவியர் தெரு , தென்கரை , பெரியகுளம் , பெரியகுளம் தாலுகா , தேனி மாவட்டம் . 
தாமரைக்குளம் , வார்டு எண் 6 , கண்ணதாசன் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி 
டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 6 , கண்ணதாசன் தெரு , தாமரைக்குளம் , 
பெரியகுளம் தாலுகா , தேனி மாவட்டம் . 


24/2004 


கம்பம் நகர செங்கல் உற்பத்தியாளர்கள் நலச் சங்கம் 6/29 , மணி நகரம் தேவி பாலா தியேட்டர் 
பின்புறம் , கம்பம் , இ . உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 


25/2004 


28 / 2004 


இந்திரா ராஜீவ் நகர் மகளிர் நலச் சங்கம் , இந்திரா ராஜீவ் நகர் , தொட்டப்பநாயக்கனூர் (அஞ்சல் ), 

உசிலம்பட்டி . 
ஆண்டிப்பட்டி கேபிள் சங்கம் , 2/131 , வேலப்பா கோவில் மெயின் ரோடு , சேவா நிலையம் இராஜதானி 

(அஞ்சல்), ஆண்டிபட்டி தாலுகா , தேனி மாவட்டம் . 
வெம்பக் கோட்டை மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , 
வெம்பக் கோட்டை , உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 


29 / 2004 


30 / 2004 


வடுகபட்டி வார்டு எண் 10 , பத்திரகாளியம்மன் கோவில் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் 

புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 10 , பத்திரகாளியம்மன் கோவில் தெரு , 
வடுகபட்டி , பெரியகுளம் தாலுகா . 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி . 


வரிசை சங்கங்களின் 
எண் | 

பதிவு எண் 
மற்றும் வருடம் . 


26 


31/2004 


32/ 2004 


33 /2004 


35 /2004 


இதயதெய்வம் மகளிர் நலச் சங்கம் , வார்டு 6 , மார்க்கையன் கோட்டை , உத்தமபாளையம் வட்டம் , 

தேனி மாவட்டம் . 
தேனி மாவட்ட (தமிழிசை ) இந்து இசை வேளாளர்கள் நாதஸ்வரம் தவில் பரத நாட்டியக் கலைஞர்கள் 

நலச் சங்கம் , ஜம்பலிபுத்தூர் , தேனி மாவட்டம் . 
டி . செல்லாயிபுரம் ஜெ . ஜெ . காலனி மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் 

நலச் சங்கம் , ஜெ . ஜெ . காலனி , டி . செல்லாயிபுரம் , தேவாரம் போஸ்ட் . 
கோம்பை வார்டு எண் 6 , திரு. வி .க . அன்னை சத்தியா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 6 , திரு. வி .க . 

தெரு , கோம்பை , உத்தமபாளையம் தாலுகா , தேனி மாவட்டம் . 
டி . செல்லாயிபுரம் வடக்குத் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் 

நலச் சங்கம் , வடக்குத் தெரு , டி . செல்லாயிபுரம் , தேவாரம் போஸ்ட் . 
சின்னமனூர் காந்திநகர் காலனி , வார்டு எண் 4 , அரிஜன ஹாஸ்டல் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் 
புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு எண் 4 , அரிஜன ஹாஸ்டல் தெரு , 

காந்தி நகர் , சின்னமனூர் . 
சின்னமனூர் காந்திநகர் காலனி , வார்டு எண் 4 , சக்தி மாரியம்மன் கோவில் தெரு , மாண்புமிகு 
இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு எண் 4 , சக்தி 
மாரியம்மன் கோவில் தெரு, காந்தி நகர் காலனி சின்னமனூர் தேனி மாவட்டம் . 


36 /2004 


39/2004 / 


32 


40 /2004 


41 /2004 


43 / 2004 


44/ 2004 


45 /2004 


46 / 2004 


48/2004 


சின்னமனூர் காந்திநகர் காலனி, வார்டு எண் 4 , மதுரை காளியம்மன் கோவில் தெரு , மாண்புமிகு 

இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு எண் 4 , மதுரை 
காளியம்மன் கோவில் தெரு , காந்தி நகர் காலனி , சின்னமனூர் , தேனி மாவட்டம் . 
கடமலைக்குண்டு ஒன்றிய கிராமிய கலைஞர்கள் நலச் சங்கம் , வடக்கு தெரு , க .மேலப்பட்டி , 

கடமலைக்குண்டு ( அஞ்சல்) , ஆண்டிப்பட்டி வட்டம் , தேனி மவாட்டம் . 
ஐஸ்வர்யம் மகளிர் நலச் சங்கம் , பெரியகுளம் , 154 , தெற்கு புதுத்தெரு , தென்கரை , பெரியகுளம் , 

தேனி மாவட்டம் . 
மலர் மகளிர் நலச் சங்கம் , சின்னமனூர் 2வது வார்டு , பொன்நகர்ரோடு சின்னமனூர் , 

உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 
கூடலூர் வார்டு எண் 1 , L .F . ரோடு , சமுகநீதி காத்த வீராங்கனை அம்மா மகளிர் நலச் சங்கம் , 

வார்டு எண் 1 , எல் . எப் . ரோடு , கூடலூர் , உத்தமபாளையம் தாலுகா , தேனி மாவட்டம் . 
மேலமங்கலம் வார்டு எண் 5 , அம்மாபட்டி வீரம்மாள் கோவில் மேற்குத் தெரு , மாண்புமிகு 
இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு எண் 5 , 

அம்மாபாட்டித் தெரு , மேல்மங்கலம் , பெரியகுளம் தாலுகா, தேனி மாவட்டம் . 
எழுமலை சேட அய்யனார் பெரியாண்டவர் சுவாமி , பங்காளிகள் நலச் சங்கம் , வார்டு 11 , புள்ளுக்கடை 

பஜார் எழுமலை , பேரையூர் தாலுகா . 
கூடலூர் வார்டு எண் 1 , வெள்ளையத்தேவர் சந்து அன்னை சந்தியா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 1, 

வெள்ளையத்தேவர் சந்து , கூடலூர் , உத்தமபாளையம் தாலுகா , தேனி மாவட்டம் . 
வடுகபட்டி , வார்டு எண் 7 , வேளாளர் தெரு மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா 
மகளிர் நலச் சங்கம் , வார்டு எண் 7 , வேளாளர் தேரு , வடுகபட்டி , பெரியகுளம் தாலுகா , தேனி 
மாவட்டம் . 
தமிழ்தாய் கருணை இல்லம் , சிதம்பரம்நகர் , சிதம்பரம் நகர் , குமணன்தொழு , மெயின்ரோடு , 

கடமலை - மயிலை ஒன்றியம் , தேனி மாவட்டம் . 
சந்தியா இதயக்கனி மகளிர் நலச் சங்கம் , சின்னமனூர் பொன்நகர் , வார்டு 2 , சின்னமனூர், 

உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 
ஜெயம் மகளிர் நலச் சங்கம் , சின்னமனூர் வார்டு 4 , பி . டி. ஆர் . கால்வாய் கீழ்புறம் சின்னமனூர் , 
உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 


49/ 2004 


50/ 2004 


51/ 2004 


52 /2004 


53/ 2004 


44 | 


55/ 2004 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் . 

( 2 ) 


57/ 2004 


சின்னமனூர் வார்டு 2 , பொன்நகர் மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா 

ஆதிதிராவிடர் பெண்கள் நலச் சங்கம் , வார்டு எண் 2 , கதவு எண் 59, பொன்நகர் சின்னமனூர் , 
தேனி மாவட்டம் . 


58/ 2004 


59/ 2004 


60 /2004 


61/ 2004 


50 


63/2004 


64/2004 


65 / 2004 


53 


66 /2004 


54 


68 /2004 


55 


70/ 2004 


போடிநாயக்கனூர் வார்டு எண் 28 , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் 

நலச் சங்கம் , 6/3, அம்பலகாரர் சந்து , வார்டு எண் 28 , பரமசிவன் கோவில் தெரு , போடிநாயக்கனூர் , 
தேனி மாவட்டம் . 
டி . வாடிப்பட்டி அரிஜன காலனி , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் 

நலச் சங்கம் 4 , அரிஜன காலனி , அண்ணாநகர் , டி . வாடிப்பட்டி , பெரியகுளம் வட்டம் , தேனி மாவட்டம் . 
போடிநாயக்கனூர் வார்டு எண் 13 , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் 

நலச் சங்கம் , 11/8 , பங்கஜம் பிரஸ் முனிசிபல் காலனி வார்டு 13 , போடிநாயக்கனூர் , தேனி மாவட்டம் . 
தேனி மாவட்ட பிரமலைக் கள்ளர் நலச் சங்கம் , 27 , சோலை மலை அய்யனார் கோவில் தெரு , 

பங்களா மேடு , தேனி மாவட்டம் . 
பெரியகுளம் வார்டு எண் 22 , சுதந்திர வீதி புரட்சித் தலைவி அம்மா மகளிர் சங்கம் , 

வார்டு எண் 22 , கதவு எண் 18 சுதந்திர வீதி தென்கரை , பெரியகுளம் , தேனி மாவட்டம் . 
ஆதிப்பட்டி 6வது வார்டு அம்மா மகளிர் நலச் சங்கம் , 83 காளியம்மன் கோவில் தெரு , ஆதிப்பட்டி 

பூதிப்புரம் அஞ்சல் , தேனி மாவட்டம் . 
தேனி பாரஸ்ட் ரோடு , 3வது குறுக்குத் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் 

அம்மா மகளிர் நலச் சங்கம் , பாரஸ்ட் ரோடு , 3வது , குறுக்குத் தெரு தேனி , தேனி மாவட்டம் . 
தேனி பாரஸ்ட் ரோடு 3வது தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் 

நலச் சங்கம் , பாரஸ்ட் ரோடு 3வது தெரு , தேனி , தேனி மாவட்டம் . 
கௌமாரியம்மன் அம்மா மகளிர் சங்கம் , 50/1 , வாகாளியம்மன் கோவில் தெரு , எரசக்கநாயக்கனூர் 

அஞ்சல் , சின்னமனூர் வழி , உத்தமபாளையம் வட்டம் . 
கோபாலபுரம் வார்டு எண் 4 , காலனி தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் 

அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 4 , காலனி தெரு , கோபாலபுரம் , வீரபாண்டி ( வழி ), 
தேனி மாவட்டம் . 
கோபாலபுரம் வார்டு எண் 4 , வடக்குத் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் 

அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 4 , எண் 4 , வடக்குத் தெரு , கோபாலபுரம் , வீரபாண்டி வழி , 
தேனி மாவட்டம் . 
வடுகபட்டி 3 வார்டு எண் 11 பத்திரகாளியம்மன் கோவில் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் 
புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 11 , பத்திரகாளியம்மன் கோவில் தெரு , 
வடுகபட்டி பெரியகுளம் தாலூகா , தேனி மாவட்டம் . 
கே . நாட்டாபட்டி மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , 

2/ 28 , மேற்குத் தெரு , கே .நாட்டாபட்டி , உசிலம்பட்டி வட்டம் , மதுரை மாவட்டம் . 
சின்னமனூர் வார்டு எண் 20 சீப்பாலக்கோட்டை ரோடு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி 

அம்மா மகளிர் நலச் சங்கம் , 4 , துரைராஜ் காம்பவுண்டு சீப்பாலக்கோட்டை ரோடு , சின்னமனூர், 
தேனி மாவட்டம் . 
முத்தீஸ்வரி மகளிர் நலச் சங்கம் , திருச்செச்தூர் கோடாங்கிபட்டி போஸ்ட் , தேனி தாலூகா. 
கோபாலபுரம் வார்டு எண் 4 , காளியம்மன் கோவில் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி 
டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 4 , காளியம்மன் கோவில் தெரு , கோபாலபுரம் , 
வீரபாண்டி ( வழி ) , தேனி மாவட்டம் . 
கோபாலபுரம் வார்டு எண் 4 , வெற்றி விநாயகர் கோவில் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் 
புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 4 , வெற்றி விநாயகர் கோவில் தெரு , 
கோபாலபுரம் , வீரபாண்டி ( வழி ) , தேனி தாலூகா, தேனி மாவட்டம் . 


56 


71 /2004 


72/ 2004 


58 


73/ 2004 


59 


74/ 2004 


60 


75/2004 
76/2004 


முத்தல்வாரி மகளில் நலச் சங்கம், திருச்செந்துார் கோடாங்கிபட்டி 


62 


77/ 2004 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் . பதிவு எண் 

மற்றும் வருடம் . 


(2) 


( 3 ) 


78/ 2004 


64 


| 


79/ 2004 


கோபாலபுரம் வார்டு எண் 4 , பட்டாளம்மன் கோவில் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி 
டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 4 , பட்டாளம்மன் கோவில் தெரு , கோபாலபுரம் , 

வீரபாண்டி ( வழி ) , தேனி தாலுகா , தேனி மாவட்டம் . 
வடுகபட்டி வார்டு எண் 15, தெலுங்கர் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா 
மகளிர் நலச் சங்கம் , வார்டு 15 , தெலுங்கர் தெரு , வடுகபட்டி , பெரியகுளம் தாலுகா , 
தேனி மாவட்டம் . 
ஜெயமங்கலம் வார்டு எண் 3 , குயவர் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் 

அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 3 , குயவர் தெரு , ஜெயமங்கலம் , பெரியகுளம் தாலுகா, 
தேனி மாவட்டம் . 


80/ 2004 


81 / 2004 


82 /2004 


83/ 2004 


84/2004 


85 /2004 


86/2004 


87 /2004 


88 /2004 


தேனி பாரஸ்ட் ரோடு , 2வது தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் 

நலச் சங்கம் , பாரஸ்ட் ரோடு , 2வது தெரு , தேனி , தேனி மாவட்டம் . 
ஸ்ரீகௌமாரியம்மன் அட்சயம் மகளிர் சங்கம் , 3/707 , மேற்குத் தெரு , கன்னியப்ப பிள்ளைபட்டி 

ஆண்டிபட்டி தாலுகா, தேனி மாவட்டம் . 
ஸ்ரீ மௌனசாமி அட்சயம் மகளிர் சங்கம் , 3/696 மேற்கு தெரு , கன்னியப்பபிள்ளைபட்டி , 

ஆண்டிபட்டி தாலுகா, தேனி மாவட்டம் . 
சரஸ்வதி மகளிர் நலச் சங்கம் , வார்டு எண் 4 , பள்ளபட்டி கொடுவிலார்பட்டி (அஞ்சல் ) , 

தேனி மாவட்டம் . 
போடி சுப்புராஜநகர் , வார்டு எண் 33 , புதுக்காலனி சந்தன மாரியம்மன் கோவில் தெரு , மாண்புமிகு 
இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 33 , புதுக்காலனி 
சந்தன மாரியம்மன் கோவில் தெரு , சுப்புராஜ் நகர் , போடிநாயக்கனூர் , தேனி மாவட்டம் . 
வடபுதுப்பட்டி வார்டு , எண் 2 , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் 
சங்கம் , வார்டு எண் 2 , முனியாண்டி கோவில் தெரு , வடபுதுப்பட்டி , அன்னஞ்சி (அஞ்சல்) , தேனி 

மாவட்டம் . 
போடி சுப்புராஜ் நகர் , வார்டு எண் 33 , புதுக்காலனி , திம்மம்மாள் கோவில் தெரு , மாண்புமிகு 
இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு எண் 33 , புதுக்காலனி 
திம்மம்மாள் கோவில் தெரு , சுப்புயராஜ் நகர் , போடிநாயக்கனூர் , தேனி மாவட்டம் . 
மக்கள் சக்தி நலச் சங்கம் , தேனி மாவட்டம் , ராஜாராம பண்ணை நாடார் கல்யாண மண்டபம் , 

பின்புறம் , மேலத் தெரு , போடிநாயக்கனூர் , தேனி மாவட்டம் . 
வேப்பம்பட்டி நுண்நீர் பிடிப்புப் பகுதி விவசாயிகள் சங்கம் , வார்டு 2 , பெத்தணசாமி நகர் , வேப்பம்பட்டி , 

காமாட்சிபுரம் அஞ்சல் , தேனி மாவட்டம் . 
பெரியகுளம் டவுன் மார்க்கட் வீதி , மீன் பிடிப்போர் மற்றும் வியாபாரிகள் நலச் சங்கம் , 

வார்டு எண் 26 மார்க்கட் வீதி தென்கரை பெரியகுளம் , பெரியகுளம் தாலுகா, தேனி மாவட்டம் . 
வடபுதுப்பட்டி தெலுங்கு செட்டியார் தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா 
மகளிர் நலச் சங்கம் , தெலுங்கு செட்டியார் தெரு , வடபுதுப்பட்டி , பெரியகுளம் வட்டம் , 
தேனி மாவட்டம் . 
பெரியகுளம் டவுன் வடகரை , வார்டு எண் 12 , பெண் பாடசாலை சந்து , மாண்புமிகு இதயதெய்வம் 
புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு எண் 12 , பெண் பாடசாலை சந்து , 
வடகரை , பெரியகுளம் , பெரியகுளம் தாலுகா , தேனி மாவட்டம் . 
பென்னிகுக் சேவை சங்கம் , வெங்கடேஷ் மெத்தைக்கடை 11 - 11 , சுருளி மெயின் ரோடு , 

காமயகவுண்டன்பட்டி அஞ்சல் , உத்தமபாளையம் தாலுகா , தேனி மாவட்டம் . 
ஆண்டிப்பட்டி நுகர்பொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் , எண் 305 , தேனி மெயின் ரோடு , ஆண்டிப்பட்டி , 

தேனி மாவட்டம் . 
ஸ்ரீகாமாட்சி மகளிர் மன்றம் , வார்டு எண் . 5 , குமாரபுரத் தெரு , ஆண்டிபட்டி , ஆண்டிபட்டி தாலுகா, 
தேனி மாவட்டம் . 


89/ 2004 


91/ 2004 


92 /2004 


93 /2004 


94/ 2004 


95 / 2004 


80 


96 / 2004 


சங்கங்களின் பெயர் மற்றும் முகவரி 


வரிசை சங்கங்களின் 
எண் பதிவு எண் 

மற்றும் வருடம் . 


(2) 


97/2004 


99/2004 


83 


100 / 2004 


105 / 2004 


106 / 2004 


86 


108 /2004 


111/2004 


88 


112 / 2004 


89 


113/2004 


தா . பெருமாள்பட்டி , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , 

தா . பெருமாள்பட்டு பேரையூர் வட்டம் , மதுரை மாவட்டம் , தேனி பதிவு மாவட்டம் . 
பெரியகுளம் டவுன் வடகரை வார்டு எண் 11 , மகாத்மா காந்திஜி தெரு , மாண்புமிகு இதயதெய்வம் 
புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு எண் 11 , மகாத்மா காந்திஜி தெரு , 
வடகரை பெரியகுளம் , பெரியகுளம் தாலூகா, தேனி மாவட்டம் . 
வி . பெருமாள்பட்டி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , என்பதை விரிவான தரிசு நிலத்திட்டம் , போத்தம்பட்டி -1, 
நீர்வடிப்பகுதி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , என்பதாய் , வி . பெருமாள்பட்டி , உசிலம்பட்டி அஞ்சல் 
மற்றும் தாலூகா, மதுரை மாவட்டம் - 625 532 . 
குறிஞ்சிமலர் மகளிர் நலச் சங்கம் , 50 , பாலன் நகர் , பொம்மையகவுண்டன்பட்டி , தேனி . 
நுகர்வோர் விழிப்புணர்வு மற்றும் மனித உரிமை பாதுகாப்புபெருமன்றம் , 92/சி , சாமண்டி பிள்ளைத் தெரு , 

கம்பம் . 
பெரியகுளம் வடகரை வார்டு எண் 11 , கானாஸ்திரி சேர்வை சந்து , மாண்புமிகு இதயதெய்வம் 
புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , வார்டு 1 , கானாஸ்திரி சேர்வை சந்து , 

மகாத்மா காந்திஜி தெரு , வடகரை பெரியகுளம் . 
விரிவான தரிசு நிலத்திட்டம் , செம்பாணி நீர்வடிப்பகுதி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , சென்னம்பட்டி , 

செம்பாணி அஞ்சல் , பேரையூர் தாலூகா . 
விரிவான தரிசு நிலத்திட்டம் , பெருங்காமநல்லூர் - 1, நீர்வடிப்பகுதி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , 

சிவநாதபுரம் , பெருங்காமநல்லூர் அஞ்சல் , பேரையூர் தாலூகா. 
ஆண்டிபட்டி வார்டு எண் 8 , நேதாஜி நகர் , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி டாக்டர் அம்மா 

நலச் சங்கம் , வார்டு எண் 8 , நேதாஜி நகர் , ஆண்டிபட்டி . 
விரிவான தரிசு நிலத்திட்டம் போத்தம்பட்டி - 2 , நீர்வடிப்பகுதி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , 

வி . பெருமாள்பட்டி , உசிலம்பட்டி அஞ்சல் மற்றும் தாலூகா, மதுரை மாவட்டம் - 625 532 . 
அண்ணா ஆண்கள் சுய உதவிக்குழு சங்கம் , 6 , அக்ரஹாரம் தெரு , அல்லிநகரம் (அஞ்சல்) , 

தேனி மாவட்டம் . 
தாமரை மகளிர் நலச் சங்கம் , பிள்ளையார் கோவில் தெரு , டி . செட்டியபட்டி தொட்டப்பநாயக்கனூர், 

உசிலம்பட்டி வட்டம் . 
டாக்டர் ஸ்ரீ ரமேஷ்குரு டிரேடிஷனல் ஆர்க்கிடெக்சுரல் , சென்டர் 20எ , மெயின் ரோடு , கோம்பை , 

உத்தமபாளையம் வட்டம் , தேனி மாவட்டம் . 
விரிவான தரிசுநிலத்திட்டம் , பூசலப்புரம் நீர்வடிப்பகுதி கிராம மேம்பாட்டுச் சங்கம் , கதவு எண் 2/20 , 

பூசலப்புரம் (அஞ்சல்) , பேரையூர் தாலூகா , மதுரை மாவட்டம் . 
எம் .கல்லுப்பட்டி சத்திரிய குல இந்து நாடார்கள் உறவின்முறை , 5 / 55 , மெயின் தெரு , எம் . கல்லுப்பட்டி , 

பேரையூர் வட்டம் , மதுரை மாவட்டம் . 
பெருமாள்புரம் போடாங்குளம் கரை ஸ்டேட் பேங்க் காலனி , மாண்புமிகு இதயதெய்வம் புரட்சித்தலைவி 
டாக்டர் அம்மா மகளிர் நலச் சங்கம் , 1/234 , ஸ்டேட் பேங்க் காலனி , ஐஸ்வர்யா நகர் , பள்ளிவாசல் தெரு , 

கீழ வடகரை பெரியகுளம் , பெரியகுளம் தாலூகா, தேனி மாவட்டம் . 
போடி டவுன் 1வது , வார்டு தங்கமுத்து நகர் , கருப்பசாமி கோவில் தெரு , தெய்வம் மகளிர் நலச் சங்கம் . 
1வது , வார்டு கருப்பசாமி கோவில் தெரு , தங்கமுத்து நகர் , போடிநாயக்கனூர் டவுன் , போடி 

நாயக்கனூர் தாலூகா , தேனி மாவட்டம் . 
தேனி மாவட்ட போக்குவரத்து ஆலோசகர்கள் மற்றும் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி உரிமையாளர்கள் 
நலச் சங்கம் , 22 /1 , மதுரை ரோடு , வடகரை பெரியகுளம் நகர் மற்றும் வட்டம் , தேனி மாவட்டம் . 


90 


116 / 2004 


118 / 2004 


92 


119/ 2004 


93 


120 / 2004 


94 


121 / 2004 


95 


126 / 2004 


96 


127 /2004 


97 


129/2004 


98 


130//2004 


பெரியகுளம் , 
2013 மே 6 , 


வீ . வாசுகி . 
மாவட்டப் பதிவாளர் (நிர்வாகம்). 


1975 - ஆம் ஆண்டு 


தமிழ்நாடு சங்கப் பதிவு சட்டம் பிரிவு 44( 3)( b ) - ன் கீழான அறிவிக்கை . 


திருத்த அறிவிக்கை 


( கடித எண் 4092/ இ /2013 ). 
வடசென்னை மாவட்ட பதிவாளரின் க . எண் 4092/ இ /2012 , நாள் : 17 - 6 - 2013 அன்று பெறப்பட்ட அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழ் 
வெளியீடு எண் 33 , பாகம் VI-I- ன் இணைப்பாக 21 - 8 - 2013 அன்று பிரசுரிக்கப்பட்டதில் வரிசை எண் 278 - ல் ( சங்கப் பதிவு 
எண் " 352/ 2012 , செங்குன்றம் கோணி வியாபாரிகள் சங்கம் என்பதை " சங்கப் பதிவு எண் 357/ 2012 , செங்குன்றம் கோணி 
வியாபாரிகள் சங்கம் " என திருத்தி வாசிக்கவும் . 
வடசென்னை, 

வீ . ஞப்பவய் , 
2013 நவம்பர் 25 . 

மாவட்டப் பதிவாளர் (நிர்வாகம் ) 

உ .ப . து .த . நிலை 


1983 - ஆம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2)( b ) - ன் கீழ் கலைத்தல் 
மற்றும் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறிவிக்கைகள் . 
KP SPL 134 நேருநகர் கூட்டுறவு பண்டகசாலை . 

ந . க . எண் 873/ 2013 ஆ ( 3)]. 
காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டம் புனித தோமையார் மலை , KP SPL 134 . நேருநகர் கூட்டுறவு பண்டகசாலை தொடர்ந்து 
பல ஆண்டுகளாக செயல்படாத காரணத்தால் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137(2)(b)- ன் கீழ் 
இச்சங்கம் துணைப்பதிவாளர் , செங்கல்பட்டு சரகம் கலைப்பு ஆணை ந .க . 873 /2013ஆ3 , நாள் 16 - 9 - 2013 - ன்படி கலைத்து 
உத்திரவிடப்பட்டுள்ளது . 

1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 138(1)- ன்படி கூட்டுறவு சார் பதிவாளர் ( அலுவலகம் ) 
கலைப்பு அலுவலராக நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் . 


GS 122 மீனம்பாக்கம் ஆதிதிராவிடர் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் . 


ந .க . எண் 


873/ 2013 


அ (3)] 


காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டம் புனித தோமையார் மலை GS 122 . மீனம்பாக்கம் ஆதிதிராவிடர் தொழில் ஒப்பந்த 
கூட்டுறவுச் சங்கம் . தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்படாத காரணத்தால் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137(2)(b)- ன் கீழ் இச்சங்கம் துணைப்பதிவாளர் , செங்கல்பட்டு சரகம் கலைப்பு ஆணை ந . க . 873 /2013ஆ3, 
நாள் 16 - 9 - 2013- ன்படி கலைத்து உத்திரவிடப்பட்டுள்ளது . 


1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 138(1)- ன்படி கூட்டுறவு சார் பதிவாளர் (அலுவலகம் ) கலைப்பு 
அலுவலராக நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் . 


GS 154 கலைஞர் கருணாநிதி சிலோன் அகதிகள் தொழில் ஒப்பந்த கூட்டுறவுச் சங்கம் . 


(ந .க . எண் 


873/ 2013 ஆ3) 


காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டம் , புனித தோமையார் மலை ஒன்றியம் GS 154 கலைஞர் கருணாநிதி சிலோன் அகதிகள் 
தொழில் ஒப்பந்த கூட்டுறவுச் சங்கம் , பல ஆண்டுகளாக செயல்படாத காரணத்தால் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2)(b) ன் கீழ் இச்சங்கம் துணைப்பதிவாளர் , செங்கல்பட்டு சரகம் கலைப்பு ஆணை ந .க . 873/ 2013ஆ3 
நாள் 16 - 09 - 2013 . ன்படி கலைத்து உத்திரவிடப்பட்டுள்ளது . 

1983- ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 138(1)- ன்படி கூட்டுறவு சார் பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு 
அலுவலராக நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் . 


Gs 148 டாக்டர் கலைஞர் பொது தொழில் ஒப்பந்த கூட்டுறவுச் சங்கம் . 

ந .க . எண் 873/ 2013ஆ( 3)] 


காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டம் புனித தோமையார் மலை ஒன்றியம் GS 148 டாக்டர் கலைஞர் பொது தொழில் ஒப்பந்த 
கூட்டுறவுச் சங்கம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்படாத காரணத்தால் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 (2 )(b ) ன் கீழ் இச்சங்கம் துணைப்பதிவாளர் , செங்கல்பட்டு சரகம் கலைப்பு ஆணை ந .க . 873 /2013ஆ3, 
நாள் 16 - 09 - 2013 - ன்படி கலைத்து உத்திரவிடப்பட்டுள்ளது . 


1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 138(1)- ன்படி கூட்டுறவு சார் பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு 
அலுவலராக நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் . 


GS 143 தந்தை பெரியார் தொழில் ஒப்பந்த கூட்டுறவுச் சங்கம் . 

ந .க . எண் 873/2013அ(3)] 


காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டம் , புனித தோமையார் மலை GS 143 தந்தை பெரியார் தொழில் ஒப்பந்த கூட்டுறவுச் சங்கம் 
தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்படாத காரணத்தால் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 
137 ( 2 )( b ) ன் கீழ் இச்சங்கம் துணைப்பதிவாளர் , செங்கல்பட்டு சரகம் கலைப்பு ஆணை ந . க . 873 / 2013ஆ3, 
நாள் 16 - 09 - 2013 - ன்படி கலைத்து உத்திரவிடப்பட்டுள்ளது . 


1983- ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 138(1)- ன்படி கூட்டுறவு சார் பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு 
அலுவலராக நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் . 


GS 144 பழைய பல்லாவரம் பண்டித ஜவஹர்லால் நேரு பிற்படுத்தப்பட்டோர் தொழில் ஒப்பந்த 

கூட்டுறவுச் சங்கம் 


[ ந . க . எண் 


873/2013ஆ (3)] 


காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டம் புனித தோமையார் மலை ஒன்றியம் , GS 144 பழைய பல்லாவரம் பண்டித ஜவஹர்லால் நேரு 
பிற்படுத்தப்பட்டோர் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் தொடர்ந்து செயல் படாத காரணத்தால் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு 
கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2)(b ) - ன் கீழ் இச்சங்கம் துணைப்பதிவாளர் , செங்கல்பட்டு சரகம் கலைப்பு ஆணை 
ந . க . 873/ 2013அ3 நாள் 16 - 09 - 2013- ன்படி கலைத்து உத்திரவிடப்பட்டுள்ளது . 


1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138 (1)- ன்படி கூட்டுறவு சார் பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு 
அலுவலராக நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் . 


GS 132 திருநீர்மலை ஆதிதிராவிடர் தொழில் ஒப்பந்த கூட்டுறவு சங்கம் 


ந . க . எண் 


873/2013ஆ (3)] 


காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டம் , புனித தோமையார் மலை ஒன்றியம் GS 132 திருநீர்மலை ஆதிதிராவிடர் தொழில் ஒப்பந்த 
கூட்டுறவு சங்கம் தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்படாத காரணத்தால் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் 
சட்டப் பிரிவு 137 (2)(b) - ன் கீழ் இச்சங்கம் துணைப்பதிவாளர் , செங்கல்பட்டு சரகம் கலைப்பு ஆணை ந . க . 873 / 2013அ3 
நாள் 16 - 09 - 2013 - ன்படி கலைத்து உத்திரவிடப்பட்டுள்ளது . 


1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138(1)- ன்படி கூட்டுறவு சார் பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு 
அலுவலராக நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் . 


GC 2390 நெரும்பூர் ஆற்று மணல் விற்பனை தொழில் ஒப்பந்த கூட்டுறவுச் சங்கம் 

ந.க . எண் 873/2013அ(3)] 
காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டம் , புனித தோமையார் மலை GC 2390 நெரும்பூர் ஆற்று மணல் விற்பனை தொழில் ஒப்பந்த 
கூட்டுறவு சங்கம் 2011 - 2012 - ம் தணிக்கை ஆண்டு முதல் செயல்படாத காரணத்தால் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு 
சங்கங்களின் சட்டப் பிரிவு 137 (2)(b ) - ன் கீழ் இச்சங்கம் துணைப்பதிவாளர் , செங்கல்பட்டு சரகம் கலைப்பு ஆணை 
ந .க . 873/2013ஆ3 நாள் 16 - 09 - 2013- ன்படி கலைத்து உத்திரவிடப்பட்டுள்ளது . 

1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138(1)- ன்படி கூட்டுறவு சார் பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு 
அலுவலராக நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் . 


GC 2388 நாகம்மை தொழில் ஒப்பந்த கூட்டுறவுச் சங்கம் 


[ ந .க . எண் 873/2013ஆ (3)] 
காஞ்சிபுரம் மாவட்டம் , தாம்பரம் வட்டம் , புனித தோமையார் மலை GC 2388 நாகம்மை தொழில் ஒப்பந்த கூட்டுறவுச் சங்கம் 
தொடர்ந்து பல ஆண்டுகளாக செயல்படாத காரணத்தால் 1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப் பிரிவு 
137 (2)(b) - ன் கீழ் இச்சங்கம் துணைப்பதிவாளர் , செங்கல்பட்டு சரகம் கலைப்பு ஆணை ந . க . 873/ 2013ஆ3 , நாள் 16 - 09 - 2013 - ன்படி 
கலைத்து உத்திரவிடப்பட்டுள்ளது . 

1983 - ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டப்பிரிவு 138(1)- ன்படி கூட்டுறவு சார் பதிவாளர் ( அலுவலகம் ) கலைப்பு 
அலுவலராக நியமித்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

இச்சங்கத்தின் அங்கத்தினர்கள் பாக்கிதாரர்கள் தீர்வு கோரி கலைப்பு அலுவலரை தொடர்பு கொள்ளலாம் . 


செங்கல்பட்டு , 
2013 நவம்பர் 16 . 


சு . ஜானகி , 
துணைப் பதிவாளர். 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


